﻿168. மனிதர்களே! பூமியில் உள்ளவற்றில் அனுமதிக்கப்பட்ட தூய்மையானதை உண்ணுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடுகளைப் பின்பற்றிவிடாதீர்கள். அவன் உங்களுக்குப் பகிரங்க எதிரியாவான்.
169. அவன் உங்களுக்குத் தீமையையும், மானக்கேடான செயலையும், அல்லாஹ் வின்மீது நீங்கள் அறியாதவற்றை(ப் புனைந்து) உரைப்பதையுமே தூண்டுவான்.
-----------------------------------
முந்தைய வசனங்களில், தன்னைத் தவிர வேறு இறைவனில்லை; தான் மட்டுமே படைப்பாளன் என்பதை விவரித்த அல்லாஹ் , தன்னுடைய எல்லாப் படைப்பினங்களுக்கும் தானே உணவளிப்பவன் என்பதை இங்கு விவரிக்கின்றான்.
பூமியிலுள்ளவற்றில் அல்லாஹ் வால் அனுமதிக்கப்பட்ட, உடலுக்கும் அறிவுக்கும் கேடு விளைவிக்காத, தூய்மையான பொருளை உட்கொள்ள தன் படைப்பினங்களுக்கு அனுமதி வழங்கியதை ஓர் அருட்கொடையாக அல்லாஹ்  இங்கு எடுத்துரைக்கின்றான். ஷைத்தானின் அடிச்சுவடுகளைப் பின்பற்றக் கூடாதென அவர்களுக்குத் தடை விதிக்கின்றான்.
"ஷைத்தானின் அடிச்சுவடுகள்" என்பது, அவன் வழிதவறச்செய்யும் பாதைகளையும் நடைமுறைகளையும் குறிக்கும். அறியாமைக் காலத்தில் மக்களுக்கு ஷைத்தான் அலங்கரித்துக் காட்டியிருந்த "பஹீரா", "சாஇபா", "வஸீலா" உள்ளிட்ட கால்நடைகளும் அவற்றில் அடங்கும்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ்  கூறுகின்றான்: என் அடியார்களுக்கு நான் வழங்கிய செல்வம் அனைத்தும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டவையாகும். என்னுடைய அடியார்களை உண்மை வழியில் நிற்பவர்களாகவே நான் படைத்தேன். ஆனால், அவர்களிடம் ஷைத்தான்கள் வந்து, அவர்களின் மார்க்கத்திலிருந்து அவர்களை வெளியேற்றிவிடுகிறார்கள். அவர்களுக்கு நான் அனுமதித்தவற்றை ஷைத்தான்கள் தடை செய்கின்றனர்.

தவறான வருமானத்தில் கிடைத்த உணவு 
------------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒரு முறை நபி (ஸல்) அவர்களிடம் மேற்கண்ட (168ஆவது) வசனம் ஓதிக்காட்டப்பட்டது. உடனே சஅத் பின் அபீவக்காஸ் (ரலி) அவர்கள் எழுந்து, "அல்லாஹ் வின் தூதரே! என் வேண்டுதல்கள் ஏற்கப்பட அல்லாஹ் விடம் பிரார்த்தனை செய்யுங்கள்" என்றார்கள்.
அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "சஅதே! தூய்மையான உணவையே உண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் ஏற்கப்படும். முஹம்மதின் உயிர் யாருடைய கையிலுள்ளதோ அ(ந்த இறை)வன்மீது சத்தியமாக! ஒரு மனிதர் தடை செய்யப்பட்ட உணவில் ஒரு கவளத்தைத் தனது வயிற்றில் இடுகிறார். அதனால் நாற்பது நாட்கள் அவர் (புரியும் நற்செயல்கள்) ஏற்கப்படுவதில்லை. எந்த அடியாரின் சதை முறைகேடான சம்பாத்தியத்தாலும் வட்டியாலும் வளர்ந்ததோ அந்தச் சதைக்கு நரகமே ஏற்ற இடமாகும்" என்று கூறினார்கள். 
அடுத்து "அவன் உங்களுக்குப் பகிரங்க எதிரியாவான்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இது, ஷைத்தானைப் பற்றி எச்சரிக்கை செய்து, அவனிடமிருந்து விலக்கிவைக்கும் வகையில் அமைந்துள்ளது.
வேறு வசனங்களில் அல்லாஹ்  கூறுகின்றான்: ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாவான். அவனை எதிரியாகவே கருதுங்கள். (35:6)
நீங்கள் என்னை விட்டுவிட்டு, (ஷைத்தானாகிய) அவனையும், அவனுடைய சந்ததியையும் பொறுப்பாளர்களாக ஆக்கிக்கொள்கிறீர்களா? அவர்கள் உங்களுக்கு எதிரிகளாவர். அநீதி இழைத்தோருக்கு இது கெட்ட மாற்று ஆகும். (18:50)

ஷைத்தானின் அடிச்சுவடுகள் 
-----------------------------------
"அல்லாஹ் வுக்கு மாறாகச் செய்யப்படும் எல்லாப் பாவங்களும் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளில் உள்ளவை ஆகும்" என கத்தாதா மற்றும் சுத்தீ (ரஹ் ) ஆகியோர் கூறியுள்ளனர்.
மஸ்ரூக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஒரு முறை அப்துல்லாஹ்  பின் மஸ்ஊத் (ரலி) அவர்களிடம் உப்பும் பால்மடி (இறைச்சி)யும் கொண்டுவரப்பட்டது. அதை அவர்கள் உண்ண ஆரம்பித்தார்கள். அப்போது, அ(ங்கிரு)ந்த கூட்டத்தாரில் ஒருவர் ஒதுங்கி நின்றார். "உங்களின் (அந்தச்) சகோதரருக்கும் (இதைப்) பரிமாறுங்கள்" என்று இப்னு மஸ்ஊத் (ரலி) அவர்கள் கூறினார்கள்.
உடனே அவர், "அது எனக்குத் தேவையில்லை" என்றார். அப்போது, "நீர் நோன்பாளியா?" என்று கேட்டார்கள். அதற்கு அவர், "இல்லை" என்றார். "அப்படியானால் உமக்கென்ன? (ஏன் சாப்பிட மறுக்கிறீர்?)" என்று இப்னு மஸ்ஊத் (ரலி) அவர்கள் கேட்டார்கள்.
அதற்கு அவர், "ஒருபோதும் நான் பால்மடியைச் சாப்பிடுவதில்லை என எனக்கு நானே தடை விதித்து (சத்தியப் பிரமாணம் எடுத்து)க்கொண்டேன்" என்றார். அப்போது, "இது ஷைத்தானின் அடிச்சுவடுகளில் ஒன்றாகும். எனவே, நீர் இதைச் சாப்பிட்டு (சத்தியத்தை முறித்து)விட்டு, உமது சத்திய முறிவுக்காகப் பரிகாரம் செய்வீராக" என்றார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: கோபத்தின்போது செய்யப்படும் நேர்த்திக் கடனும், சத்தியமும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளில் ஒன்றாகும். சத்திய முறிவுக்கான பரிகாரமே இதற்குப் பரிகாரமாகும்.
அடுத்த வசனத்தில் (169), "அவன் உங்களுக்குத் தீமையையும், மானக்கேடான செயலையும், அல்லாஹ் வின்மீது நீங்கள் அறியாதவற்றைப் புனைந்துரைப்பதையுமே தூண்டுவான்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது உங்களின் எதிரியான ஷைத்தான் தீய செயல்களைச் செய்யுமாறே உங்களை ஏவுவான். அவற்றில் மிக மோசமான செயல், விபசாரம் போன்ற வெட்கக்கேடான செயல்களாகும். அதையும்விட மோசமான செயல் யாதெனில், தெரியாதவற்றையெல்லாம் அல்லாஹ் வின்மீது கற்பனை செய்து கூறுவதுதான். இதில் அனைத்து இறைமறுப்பாளர்களும், மார்க்கத்தில் நவீன அனுஷ்டானங்களைப் புகுத்துவோரும் அடங்குவர்.
